APRILIMAY 2023 


FCM11/FFA11/CCM11/CFA11 — FINANCIAL 
ACCOUNTING - I 


Time : Three hours “ Maximum : 75 marks 
SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions, 


1, What is a ledger account? 


பேரேடு கணக்கு என்றால்‌ என்ன? 


2. Define accounting. 
கணக்குப்‌ பதிவியல்‌ வரையறு. 
3: What do you mean by current assets? 
நடப்புச்‌ சொத்து பற்றி நீவிர்‌ அறிவது யாது? 
4. What is balance sheet? 
இருப்ப பட்டியல்‌ என்றால்‌ என்ன? 
5. Define depreciation. 
தேய்மானம்‌ வரையறு, 
6. Give the meaning of diminishing balance method. 
குறைந்து வரும்‌ இருப்பு முறை பொருள்‌ தருக. 
4685 


(6) From the following information ascertain 


(8) 


லு) 


opening stock on 1.1.2019. 


Rs. 
Purchases 2,50,000 1 2200) 
Stock 31.12.2019 60,000 ன்‌ 
Sales 3,25,000 | 
Wages 3,000 ட aE 


Rate of gross profit on cost 25%. 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள விபரங்களைக்‌ 
கொண்டு ஆரம்ப சரக்கிருப்பைக்‌ காண்‌ 1.1.2019. 


ர. 
கொள்முதல்‌ 2,50,000 
சரக்கிருப்பு 31.12.2019 60,000 
விற்பனை 3,25,000 
கூலி 3,000 


நிகர இலாபம்‌ 25%. 


Discuss the advantages of Tally. 
டேலியின்‌ நன்மைகளை விவாதி. 


Or 
How to create and editing of groups in Tally? 


டேலியின்‌ தொகுப்புகளை வாக்‌ ற்றும்‌ 
மாற்றுவது எவ்வாறு? ப்ப 


8 4685 


SECTION C — (3 x 10 = 30 marks) 
Answer any THREE questions. 


16. The: following information you are required to 


prepare trial balance. 


Rs. Rs, 
Cash in hand 2,000 Purchase return 4,000 
Wages 8,000 Establishment expenses 12,000 
Sales return 8,000 Interest on investment 1,000 
Capital 22,000 Carriage inwards 1,000 
Discount earned 1,200 Carrieage outwards 2,000 
Commission received 800 Creditors 12,000 
Machinery 20,000 Sales 44,000 
Stock 10,000 Purchase 28,000 
Debtors 8,000 Bank over draft 14,000 


Loan from Ashok 14,000 Manufacturing expes 14,000 


கீழ்க்காணும்‌ விவரங்களைக்‌ கொண்டு இருப்பாய்வு 


தயாரிக்கவும்‌. 
ரூ ரூ. 
கையிருப்பு ரொக்கம்‌ 2,000 கொள்முதல்‌ திருப்பம்‌ 4,000 
கூலி 8,000 தொடக்க செலவு 12,000 
விற்பனை திருப்பம்‌ 8,000 முதலீடு மீதான வட்டி 1,000 
முதல்‌ 22,000 உள்தூக்கு கூலி 1,000 
பெற்ற தள்ளுபடி 1,200 வெளி ஏற்றிச்‌ செல்‌ செலவு ... 2,000 
பெற்ற கழிவு 800 கடனீந்தோர்‌ 12,000 
இயந்திரம்‌ 20,000 விற்பனை 44,000 
சரக்கிருப்பு 10,000 கொள்முதல்‌ 28,000 
கடனாளிகள்‌ 8,000 வங்கி மேல்வரைப்பற்று 14,000 
அசோக்கிடம்‌ பெற்ற கடன்‌ 14,000 உற்பத்தி செலவு 14,000 
9 4685 


10. 


11. 


What is single entry system? 
ஒற்றைப்‌ பதிவு முறை என்றால்‌ என்ன? 


What is statement of affairs? AiG 


விவகார அறிக்கை என்றால்‌ என்ன? 


Wh 


at is computerised accounting? 
*ணினிம௰மாக்கப்பட்ட கணக்கியல்‌ என்றா 


De fine sales voucher. 


பனை பற்று சீட்டு என்றால்‌ என்ன? 


ஷூ 


SECTIONB— (5x5=25 marks) 


Answer ALL questions. 


Give the journal entries to rectify the 
following errors. ப 


(0) 


(8)] 


(il) 


(0) 


A purchase of goods from Deva. 
amounting to Rs. 250 has been wrongly 
passed through the sales book. 


A credit sale of goods Rs. 300 to Raja 
has been wrongly passed through 
purchase book. 


Sold old furniture for Rs. 15,000 
passed through sales book. 


Paid Rs. 1,000 for the instalation of 
machinery debited to wages account. 


2 4685 


12, 


(ய பை a trading ale of Mr. Devan for the 31.12.2015 (Rs.) 31.12.2016 (Rs. 
லம்‌ ட்‌ Plant and machinery 54,420 61,000 
Opening stock 5,700 Bills receivable ன 16,480 
Purchases return 900 x Sundry debtors 24,840 43,940 
Sie ப ந்‌ (0 மணக 72,040 80,000 
தை ட்டு ] Fumiture 4,960 5,220 
Pitches 1,58,000 Drawings - 9,000 
Sales 2,62,000 During the year he introduced additional capital 
Dirt oper 1220 ன்‌ வத்‌ பர்மா கடம்‌ 
Closing stock 8,600 31.12.2016. 
B என்பவர்‌ தன்னுடைய களை ற்றைப்‌ ப, 
கே விட பம்‌ ஆண்மை திர றம்‌ கத்தித்‌. ன்பம்‌ தம்‌ 
ரூ. பின்வருமாறு: 
தொடக்க சரக்கிருப்பு 5,700 81.12.2015 (ரூ.) 31.12.2016 (ரூ.) 
கொள்முதல்‌ திருப்பம்‌ 900 - ரொக்கம்‌ 9,860 800 
விற்பனை திருப்பம்‌ 600 சரக்கிருப்பு 38,520 67,020 
மறைமுகை செலவுகள்‌ 5,800 பொறி மற்றும்‌ இயந்திரம்‌ 54,420 61,000 
கொள்முதல்‌ 1,58,000 பெறுதற்குரிய மாற்றுசீட்டு - 16,480 
விற்பனை 2,62,000 பற்பல கடனீந்தோர்‌ 24,840 43,940 
நேரடி செலவுகள்‌ ற்‌ கடனீந்தோர்‌ 72,040 80,000 
இறுதி சகிப்பு ௧00 ப்‌ 4.960 522 
த்‌ பு - 5,000 


4 4685 13 4685 


17. 


வல்‌ the final accounts of Trading profit and 
SS ௨/6 and balance sheet for the year ended 
31.3.2015. 


Rs. Rs. 

Capital 1,24,000 Purchase 81,350 
Machinery 40,000 Sales 1,97,500 
Land and building 84,000 Stock on 1.4.2014 11,520 
Furmityre 15,000 Sales return 1,360 .:*- 
Purchase return 1,000 Debtors 29,000 
Creditors 30,660 Cash on hand 1,080 
Bank balance 5,260 Fuel 9,460 
Wages 16,960 Carriage inwards 10,480 
Salary 30,000 General expenses 60,000 
Insura nee 1,200 Drawings 10.490 

Bills Payable 54,000 


Adjustments: 
A) "Outstanding salary Rs. 3,000 
௫) Insurance prepaid Rs. 300 


© Depreciation on machinery 10% furniture at 
20% 


(@) Closing stock was Rs. 13,600 


10 4685 


14. (a) Prepare a statement of affairs from the 


following: 
Rs. 

Cast at bank 10,000 
Debtors 70,000 
Stock 20,000 
Investment 13,000 
Bills payable 13,000 
Plant and Machinery 60,000 | 
Prepaid insurance 5,000.“ 
Bills receivable 12,000 
Creditors 40,000 


Tind out capital. 


பின்வரும்‌ விவரங்களுக்கு நிலையறிக்கை தயார்‌ 


செய்க. 


வங்கி ரொக்க இருப்பு 
கடனாளிகள்‌ 

சரக்கிருப்பு 

முதலீடுகள்‌ 

செலுத்தற்குரிய மாற்றுசீட்டு 
பொறி இயந்திரம்‌ 

முன்கூட்டி செலுத்திய காப்பீடு 
பெறுதற்குரிய மாற்றுசீட்டு 
கடனீந்தோர்‌ ்‌ 


Or 
ம்‌ 


ரூ. 
10,000 
70,000 
20,000 
13,000 
13,000 
60,000 
5,000 
12,000 
40,000 


4685 


18, 


19. 


=i 


Santhosh Ltd purchased a machinery on 1.7.2006 
for Rs. 80,000. The company decided to depreciate 
the machinery under diminishing balance method, 
rate of depreciation is 10% p.a. on 31.12.2008. The 
company sold the machinery for Rs. 62,000. Every 
year the company closed its accounts on 315 
December. You are required to prepare machinery 


alc and depreciation ௨/0. 


சந்தோஷ்‌ 1ர்‌ப்‌ ஒரு இயந்திரத்தை 31.7.2006 அன்று 
ரூ.80,000 க்கு கொள்முதல்‌ செய்தது. இந்த நிறுவனம்‌ 
குறைந்து வரும்‌ தேய்மானத்தில்‌ ஆண்டுக்கு 10% 
தேய்மானம்‌ கணக்கிடப்படுகிறது. 33.12.2008 ஆம்‌ 
ஆண்டு அன்று ரூ.62,000 க்கு விற்பனை 
செய்யப்பட்டது. 815: டிசம்பர்‌ இயந்திர கணக்கு மற்றும்‌ 


தேய்மான கணக்கை தயார்‌ செய்யவும்‌. 


B keeps his books of account under single entry 
system his financial position on 31.12.2015 and 


81.12,2016 was as follows: 
81.12.2015 (Rs.) 31.12.2016 (Rs.) 


Cash 9,860 800 


Stock 38,520 57,020 


12 4685 


(b) Prepare the balance sheet as on 31.3.2019. 


o/ 


Rs. 
Capital 40,000 
Cash in hand 7,500 
Debtors 6,400 
Furniture 3,700 
Closing stock 14,800 
Drawings 4,400 
Machinery 10,000 
Creditors 5,200 
Net profit 1,660 
31.3.2019 க்கான இருப்புநிலை குறிப்பு 
தயாரிக்கவும்‌. 
ரூ. 
முதல்‌ 40,000 
கையிருப்பு ரொக்கம்‌ 7,500 
கடனாளிகள்‌ 6,400 
அறைகலன்‌ 3,700 
இறுதி சரக்கிருப்பு 14,800 
எடுப்பு 4,400 
இயந்திரம்‌ 10,000 
கடனீந்தோர்‌ 5,200 
நிகர இலாபம்‌ 1,660 
5 


4685 


20. 


இந்த ஆண்டில்‌ அவரால்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
கூடுதல்‌ முதல்‌ ரூ.20,000. மேலே கூறப்பட்ட 
விவரங்களிலிருந்து 31.12.2016 ம்‌ ஆண்டோடு 
முடிவடையும்‌ இலாப நட்ட அறிக்கையை தயார்‌ செய்க. 
Explain the features of Tally. 

டேலியின்‌ சிறப்பியல்புகளை விவரி. 


14 4685 


பின்வரும்‌ பேரேடுகளைக்‌ கொண்டு பிழைகளை 
செய்க. 


(0 தேவாவிடமிரு! ரூ.250 க்கு பொருளை 
பொன்று ல்‌ து தவறாக விற்பனை 
புத்தகத்தில்‌ பதியப்பட்டது 

(ம) ராஜாவுக்கு ரூ.300 பொருட்களின்‌ கடன்‌ 
விற்பனை கொள்முதல்‌ புத்தகங்கள்‌ மூலம்‌ 
தவறாக அனுக்கப்பட்டுள்ளது. 

(ம) விற்பனை புத்தகங்கள்‌ லம்‌. பழைய 

/ ்‌ தளவாடங்களை ரூ.15,000 விற்றது. 
2௧௯1 ஸே! 
LIBRA ls! (ப) ஊதிய கணக்கில்‌ . பற்று வைக்கப்பட்ட 
A; யந்திரங்களை றுவ ரூ.1,00௦ 
2 சலுத்தட்பட்டது. 
Or 
௫)  Journalise the following transactions: 
Rs. 
13.2018 Kumar commenced business 3,00,000 
5.3.2018 Bought goods for cash 1,00,000 
8.3.2018 Sold goods to babu on credit 60,000 
10.3.2018 Purchased goods from Narayanan  1,20,000 
14.3.2018 Received cash from babu 40,000 
பின்வரும்‌ நடவடிக்கைகளை குறிப்பேட்டில்‌ பதிவு 
செய்க. 
ரூ, 
1.3.2018 குமார்‌ தொடங்கிய வியாபாரம்‌ $,00,000 
5.3.2018 ரொக்கத்திற்கு பெற்ற சரக்கு 1,00,000 
8.3.2018  பாபுக்கு கடனுக்கு விற்ற சரக்கு 60,000 
10.3.2018 நாராயணனிடம்‌ பெற்ற சரக்கு 1,20,000 
14.3.2018 பாபுவிடம்‌ பெற்ற ரொக்கம்‌ 40,000 
8 ் 4685 


13. 


ல 


ட) 


A machinery was Purchased for Rs.10,000 on 
1.1.2013. It was decided to depreciate at 10% 
p-a. under straight line method. Prepare 
machinery a/c for 
315 December 2015. 


three years ending. 


ஒரு இயந்திரம்‌ 1.1.2013 ஆம்‌ ஆண்டு அன்று. ப! 


6-10,000 க்கு கொள்முல்‌ செய்யப்பட்டது. 
தேய்மானம்‌ நேர்கோட்டு முறையில்‌ ஆண்டுக்கு 
10% கணக்கிடப்படுகிறது. 51.12.2015 ஆம்‌ 


ஆண்டு கடன்‌ முடிவடையும்‌ மூன்று 
ஆண்டுகளுக்கு. இயந்திர கணக்குகளை 
தயாரிக்கவும்‌. 

Or 


A Motor cycle purchased on 1.1.2012 for 
Rs. 25,000. Depreciated at 10% on 
diminishing balance method was sold on 
81.12.2014 for Rs. 16,500. Prepare motor 
cycle alc, 


11.2012 ம்‌ ஆண்டு ரூ.25,000 க்கு மோட்டர்‌ 
சைக்கிள்‌ கொள்முதல்‌ செய்யப்பட்டது. 
குறைக்கப்பட்ட இருப்பு முறை மீது 10% 
தேய்மானம்‌ கணக்கிடப்பட்து, 31.12.2014 அன்று 
ரூ.16,500 . விற்கப்பட்டது. மோட்டார்‌ சைக்கிள்‌ 
கணக்கை தயாரிக்கவும்‌. 


6 4685 


கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு வியாபார, இலாப 
நட்ட க/கு மற்றும்‌ இருப்பு நிலைக்‌ குறிப்பு 31.12.2015 
ம்‌ ஆண்டிற்கு தயாரிக்கவும்‌. 


மூலனதம்‌ 1,24,000 கொள்முதல்‌ 81,350 
இயந்திரம்‌ 40,000 விற்பனை 1,97,500 
நிலம்‌ மற்றும்‌ கட்டிடம்‌ 84,000 சரக்கிருப்பு1.4.2014 . 11,520 
மனைத்துணை பொருள்‌ 15,000 விற்பனை திருப்பம்‌ 1,860 
கொள்முதல்‌ திருப்பம்‌ 1,000 கடனாளிகள்‌ 29,000 
கடனீந்தோர்‌ 30,660 ரொக்க இருப்பு 1,080 
வங்கியிருப்பு 5,260 எரிபொருள்‌ 9,460 
கூலி 16,960 உள்தூக்குக்‌ கூலி 10,480 
சம்பளம்‌ 30,000 பொது செலவினம்‌ 60,000 
காப்பீடு 1,200 எடுப்பு 10,490 
செலுத்தற்குரிய மாற்றுசிட்டு 54,000 

சரிக்கட்டல்கள்‌: 

(அ) சம்பளம்‌ செலுத்த வேண்டியது ரூ.3,000 

(ஆ) முன்கூட்டி செலுத்திய காப்பீடு ரூ.300 

(இ) இயந்திரத்தின்‌ மீது தேய்மானம்‌ 10% 

மனைத்துணைப்‌ பொருள்‌ மீது 20% 
(ஈ) இறுதி சரக்கிருப்பு ரூ.13,600 
11 4685 


